﻿172. இறைநம்பிக்கை கொண்டோரே! நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையானவற்றை உண்ணுங்கள். நீங்கள் வழிபடுவது அல்லாஹ் வைத்தான் என்றால், அவனுக்கு நன்றி செலுத்துங்கள்.
173. அல்லாஹ்  உங்களுக்குத் தடை செய்ததெல்லாம், (தானாகச்) செத்தது, இரத்தம், பன்றி இறைச்சி மற்றும் அல்லாஹ்  அல்லாதோருக்காக அறுக்கப்பட்டது ஆகியவற்றைத்தான். ஆனால், (அவற்றை உண்ணுமாறு) ஒருவர் நிர்ப்பந்திக்கப்பட்டால், அவர் சட்ட விரோதமில்லாமலும் வரம்பு மீறாமலும் (அவற்றை உண்பதால்) அவர்மீது எந்தப் பாவமும் இல்லை. அல்லாஹ்  மிகவும் மன்னிப்பவனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான்.
----------------------------------------------
அல்லாஹ்  வழங்கியவற்றில் தூய்மையானதையே உண்ண வேண்டும்; அதற்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று இறைநம்பிக்கை கொண்ட அடியார்களுக்கு இங்கு அல்லாஹ்  கட்டளையிடுகின்றான். அல்லாஹ் வை அவர்கள் வழிபடுவது உண்மை என்றால், இதை ஏற்று நடக்க வேண்டும் என்றும் இவ்வசனம் (172) கூறுகிறது.

நல்லதையே உண்ணுங்கள்!  
-------------------------------
அனுமதிக்கப்பட்டதை (ஹலாலை) மட்டுமே உட்கொள்வது வழிபாடும் பிரார்த்தனையும் ஏற்கப்படுவதற்குக் காரணமாக அமையும். அதைப் போன்றே, அனுமதிக்கப்படாததை (ஹராமை)ச் சாப்பிடுவது வழிபாடும் பிரார்த்தனையும் ஏற்கப்படுவதைத் தடுத்துவிடும். இதற்குப் பின்வரும் ஹதீஸ் சான்றாக அமைந்துள்ளது.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: மக்களே! அல்லாஹ்  தூயவன். தூய்மையைத் தவிர வேறெதையும் அவன் ஏற்கமாட்டான். இறைத்தூதர்களுக்கு அவன் எதைக் கட்டளையிட்டானோ அதையே இறைநம்பிக்கையாளர்களுக்கும் கட்டளையிட்டுள்ளான்.
அதாவது "இறைத்தூதர்களே! நீங்கள் தூய்மையானவற்றிலிருந்தே உண்ணுங்கள். நற்செயல் புரியுங்கள். நீங்கள் செய்பவற்றை நான் அறிவேன்" (23:51) என்று கூறியுள்ளான். மேலும், இந்த வசனத்திலும் (172), "இறைநம்பிக்கை கொண்டோரே! நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையானவற்றை உண்ணுங்கள்" என்று கூறியுள்ளான்.
இவ்வாறு கூறி முடித்த நபி (ஸல்) அவர்கள், பின்னர் ஒரு மனிதரைப் பற்றிக் குறிப்பிட்டார்கள். அந்த மனிதர் நெடிய பயணம் மேற்கொண்டிருந்தார். அதனால் தலைவிரி கோலமாகவும் புழுதி படிந்தவராகவும் இருக்கிறார். (அந்தப் பயணக் களைப்பினூடே) தம் கைகளை விண்ணை நோக்கி நீட்டி, "என் இறைவா! என் இறைவா!" என்று கூறுகிறார். ஆனால், அவர் உண்ட உணவு தடை செய்யப்பட்டதாகும். அவர் அருந்திய பானமும் தடை செய்யப்பட்டதாகும். அவர் உடுத்திய ஆடையும் தடை செய்யப்பட்டதாகும். அது மட்டுமன்றி, தடை செய்யப்பட்ட உணவையே அவர் ஊட்டி வளர்க்கப்பட்டுள்ளார். அவரது பிரார்த்தனை எவ்வாறு ஏற்கப்படும்?
அல்லாஹ் , தன் அடியார்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கியதன் மூலம் அவர்களுக்குத் தான் செய்த அருட்கொடையை எடுத்துக்கூறி, அவற்றில் தூய்மையானதையே உட்கொள்ளுமாறு வழிகாட்டினான். பிறகு, அவற்றில் செத்துப்போனதைத் தவிர வேறெதையும் தான் தடை செய்யவில்லை என்று அடுத்த வசனத்தில் (173) தெரிவிக்கின்றான்.

தடை செய்யப்பட்ட உண்பொருட்கள் 
----------------------------------------
"செத்தது" (மய்தத்) என்பது, அறுக்கப்படாமல் தானாகச் செத்துப்போன பிராணியைக் குறிக்கும். இதில், கழுத்து நெரிபட்டுச் செத்தது, அடிபட்டுச் செத்தது, (உயரத்திலிருந்து) கீழே விழுந்து செத்தது, ஒன்றோடு ஒன்று மோதிச் செத்தது, வனவிலங்குகள் தாக்கிச் செத்தது ஆகியவை அடங்கும்.
தானாகச் செத்துப்போன பிராணியை உண்ணக் கூடாது என்ற பொது விதியிலிருந்து கடல்வாழ் உயிரினங்களுக்குப் பெரும்பாலான அறிஞர்கள் விலக்கு அளித்துள்ளனர்.
இதற்கு, "(இஹ் ராம் கட்டியிருக்கும்) உங்களுக்குக் கடலில் வேட்டையாடுவதும், அதன் உணவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது" (5:96) என்ற இறைவசனமும், "கடல் நீர் தூய்மையானதாகும். அதன் செத்த உயிரினங்கள் அனுமதிக்கப்பட்டவையாகும்" என்ற நபிமொழியும் சான்றாக அமைந்துள்ளன. இது தொடர்பான விளக்கம் அல்மாயிதா (எனும் 5ஆவது) அத்தியாயத்தில் இடம்பெறும், இன்ஷா அல்லாஹ் .
தானாகச் செத்தது, இரத்தம், பன்றி இறைச்சி, அல்லாஹ்  அல்லாதோருக்காக அறுக்கப்பட்டது ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும், தடை செய்யப்பட்டுள்ள இவை அல்லாத மற்ற உணவுப் பொருட்கள் கிடைக்காதபோது தேவையையும் அவசியத்தையும் முன்னிட்டு இவற்றை உட்கொள்ள அல்லாஹ்  அனுமதித்துள்ளான்.
இதையே, "(அவற்றை உண்ணுமாறு) ஒருவர் நிர்பந்திக்கப்பட்டால், அவர் சட்ட விரோதமில்லாமலும் வரம்பு மீறாமலும் (அவற்றை உண்பதால்) அவர்மீது எந்தப் பாவமும் இல்லை" என்று இவ்வசனத்தில் அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது சட்டத்தை வளைக்காமலும், எல்லை மீறாமலும் என்பது இதன் கருத்தாகும். இத்தகையவர் அவற்றை உண்பதால் அவர்மீது எந்தப் பாவமுமில்லை. அல்லாஹ்  மிகவும் மன்னிப்பவனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான்.
"சட்ட விரோதமில்லாமலும் வரம்பு மீறாமலும்" என்ற தொடர் குறித்து முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஒருவர் சட்ட விரோதியாகவோ, வரம்பு மீறியவராகவோ, அல்லாஹ் வுக்கு மாறுபுரியும் நிலையிலோ புறப்பட்டால், செத்துப்போனதையே சாப்பிட்டாக வேண்டும் என்ற நிர்ப்பந்தம் ஏற்பட்டாலும்கூட அதைச் சாப்பிட அவருக்கு அனுமதியில்லை.
"சட்ட விரோதமில்லாமல்" என்றால், "(செத்துப்போன) அதை உண்பது தாராளமாக அனுமதிக்கப்பட்டது எனக் கருதாமல்" என்று பொருள் என முகாத்தில் பின் ஹய்யான் (ரஹ் ) அவர்கள் விளக்கமளித்துள்ளார்கள். சுத்தீ (ரஹ் ) அவர்கள், "இந்த வாய்ப்பைப் பயன்படுத்தி ஆசை தீர தின்றுவிட வேண்டும் என்று கருதாமல்" என்று விளக்கம் கூறினார்கள்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "அதை வயிறார உண்ணக் கூடாது" என்று விளக்கம் கூறியுள்ளார்கள். மேலும், அவர்கள் கூறியதாவது: "சட்ட விரோதமில்லாமல்" என்பது, "செத்த பிராணி (மட்டுமே உள்ளது என்பதைத் தீர்மானிக்கும்) விஷயத்தில் சட்டத்தை மீறாமல்" என்பதையும், "வரம்பு மீறாமல்" என்பது, "அதை உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட அளவைத் தாண்டாமல்" என்பதையும் குறிக்கும்.
கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "செத்த பிராணியை உட்கொள்ளும் விஷயத்தில், (அந்தப் பிராணி அல்லாத அனுமதிக்கப்பட்ட) மற்றொரு வழியைத் தேட முடியும் என்றிருக்கும்போது அதை விட்டுவிட்டு விலக்கப்பட்டதை நாடாமல்" என்பது இதன் கருத்தாகும்.
"ஒருவர் நிர்பந்திக்கப்பட்டால்" என்பதற்கு முஜாஹித் (ரஹ் ) அவர்கள், "தமது சுய விருப்பமின்றி ஒருவர் வற்புறுத்தப்பட்டால்" என்று விளக்கமளித்த தாகக் குர்துபீ (ரஹ் ) அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்.

சட்ட விளக்கம் 
----------------------
நிர்ப்பந்தத்தில் சிக்கியுள்ள ஒருவருக்கு ஒரு செத்த பிராணி கிடைத்தது. அத்துடன் அடுத்தவருக்குச் சொந்தமான (அனுமதிக்கப்பட்ட) உணவுப் பொருளும் கிடைத்தது. அதை அபகரிக்காமலோ துன்புறுத்தாமலோ உண்ணப்படுவதற்கு வாய்ப்புள்ளபோது, செத்த பிராணியை உண்பதற்கு அவருக்கு அனுமதியில்லை.
மாறாக, அடுத்தவரின் அந்த உணவுப் பொருளையே அவர் உட்கொள்ள வேண்டும். இது தொடர்பாக அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு ஏதுமில்லை. இதற்குப் பின்வரும் ஹதீஸ் சான்றாக அமைந்துள்ளது.
அப்பாத் பின் ஷுரஹ் பீல் (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஓராண்டு எங்களுக்குப் பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது மதீனாவுக்கு வந்த நான் அங்குள்ள ஒரு தோட்டத்திற்குள் சென்றேன். அங்கு ஒரு தானியக் கதிரைப் பறித்து அதை(க் கையால்) தேய்த்து (தொலியை நீக்கி)ச் சாப்பிட்டுவிட்டேன். சில கதிர்களை எடுத்து எனது ஆடையில் போட்டுக்கொண்டேன்.
அப்போது அங்கு வந்த தோட்டத்தின் உரிமையாளர் என்னை அடித்ததுடன், எனது ஆடையைப் பறித்துக் கொண்டார். உடனே அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் வந்து இதைத் தெரிவித்தேன்.
அப்போது அந்தத் தோட்ட உரிமையாளரிடம், "இவர் பசியுடன் இருந்தபோது, அவருக்கு நீர் உணவளிக்கவுமில்லை. அவர் (அடுத்தவர் பொருளைச் சாப்பிடக் கூடாது என்ற) விவரம் தெரியாதிருந்தபோது, (அதைச் சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட வழிமுறையை) நீர் அவருக்குச் சொல்லித்தரவுமில்லை" என்று கூறிய நபி (ஸல்) அவர்கள், "இவரது ஆடையைத் திருப்பிக் கொடுத்துவிடுக" என்று உத்தரவிட்டார்கள்.
அவ்வாறே அவர் அந்த ஆடையை என்னிடம் திருப்பிக் கொடுத்தார். மேலும், எனக்கு ஒரு "வஸ்க்" அல்லது பாதி "வஸ்க்" உணவுப் பொருள் வழங்குமாறு நபி (ஸல்) அவர்கள் உத்தரவிட்டார்கள்.
அடுத்து "(அவற்றை உண்பதால்) அவர்மீது எந்தப் பாவமும் இல்லை. அல்லாஹ்  மிகவும் மன்னிப்பவனும், மிகுந்த கருணையாளனும் ஆவான்" என்று இந்த வசனம் கூறுகிறது.
இது தொடர்பாக முகாத்தில் பின் ஹய்யான் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: நிர்ப்பந்தத்தின் பேரில் அதைச் சாப்பிட்டது தொடர்பாக அவர்மீது குற்றமில்லை. அவ்வாறு நிர்ப்பந்தத்தில் உள்ளவர் தடை செய்யப்பட்டதை உண்ணும்போது மூன்று கவளங்களுக்கு அதிகமாக உண்ணக் கூடாது எனும் தகவல் நமக்கு எட்டியது. அல்லாஹ் வே மிக அறிந்தவன்.
சயீத் பின் ஜுபைர் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "அல்லாஹ்  மிகவும் மன்னிப்பவன்" என்பது, "தடை செய்யப்பட்ட உணவை ஒருவர் உண்டதற்காக அவரை அல்லாஹ்  மன்னிக்கிறான்" என்ற கருத்தையும். "மிகுந்த கருணையாளன்" என்பது, "நிர்ப்பந்தமான சூழலில் தடை செய்யப்பட்டதை உண்ண அவருக்கு அனுமதி வழங்கியதால் அவன் மிகுந்த கருணையாளன்" என்ற கருத்தையும் உணர்த்துகின்றன.
மஸ்ரூக் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: நிர்ப்பந்தத்தில் சிக்கிக்கொண்ட ஒருவர், (அவருக்கு அனுமதிக்கப்பட்ட செத்த பிராணி உள்ளிட்டவற்றை) உண்ணாமலும், எதையும் பருகாமலும் இருந்து மரணித்துவிட்டால், அவர் நரகத்திற்குச் செல்வார். இந்தக் கருத்துப்படி, நிர்ப்பந்தத்தில் சிக்கிக்கொண்டவர் (எந்த உணவும் கிடைக்காதபோது) செத்த பிராணியைச் சாப்பிடுவது என்பது கட்டாய விதியாகும்; சலுகை அல்ல. இதுவே சரியான கருத்தாகும். நோயாளி நோன்பைக் கைவிடுவதும் இவ்வாறுதான்.
